GOVERNMENT OF TAMIL NADU 

2016 


[ Regd . No . TN / CCN / 467 / 2012 -14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Re . 0 .80 Paise . 


OFT 


NMENT 


E 


TAMILN 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


AA | PLE 
க . 


L 


MY 


409S 


" UTHAL 


டி 





ALONE TR 


RIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No. 149] 


CHENNAI, THURSDAY, JUNE 9 , 2016 
Vaikasi 27 , Thunmugi , Thiruvalluvar Aandu - 2047 


Part VI - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


o 


ல 


வாவா 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES. 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் விழுப்புரம் . 
விழுப்புரம் மாவட்டம் , வானூர் ஊராட்சி ஒன்றியம் , குன்னம் ஊராட்சி மன்றத் தலைவர் பதவி 

நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந .க .எண் அ2/612/2015.) 
No. VI(2)/ 72(a-1)/2016 . 

தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 205 , உட்பிரிவு ( 11)- ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 
மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி விழுப்புரம் மாவட்டம் , வானூர் ஊராட்சி 
ஒன்றியத்தைச் சார்ந்த குன்னம் ஊராட்சி மன்ற தலைவர் கூட்ட அறிவிப்பினை அனைத்து உறுப்பினர்களுக்கும் 
அனுப்பி ஒப்புதல் பெற தவறியமைக்கும் , தீர்மானப் பதிவேட்டில் போதிய அளவில் உறுப்பினர்களிடம் கையொப்பம் 
பெற தவறியமைக்கும் , படிவம் 17ன்படி தெரு விளக்கு , கைப்பம்பு மற்றும் விசைப்பம்பு பராமரிப்பிற்கான 
பொருட்களின் தேவையை கணக்கீடு செய்து பொருட்கள் வாங்காமலும் பதிவேடு 18 முழுமையாக பராமரிக்காமலும் , 
அரசு ஒப்பந்த விதிமுறைகளை பின்பற்றாமலும் , தொழில்நுட்ப அலுவலர்களின் பரிந்துரை இல்லாமலும் ஊராட்சி 
நிதியிலிருந்து விதிமுறைகளுக்கு புறம்பாக காசோலைகளில் கையொப்பமிட்டு தொகை ரூ . 14,43,659/ 
எடுத்தமைக்காக குன்னம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு . எம் . காமராஜ் என்பவரை குன்னம் ஊராட்சி மன்ற 
தலைவர் பதவியிலிருந்து பதவி நீக்கம் செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

இந்த அறிவிக்கை தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 262(1)- ன்படி தமிழ்நாடு அரசிதழில் 
வெளியிடப்படும் நாள் முதல் நடைமுறைக்கு வருகிறது . 


விழுப்புரம் , 
2016 மே 30 . 


எம் . லக்ஷ்மி , 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித்தலைவர் . 


DTP - VI - 2 Ex. (149 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் விழுப்புரம் . 
விழுப்புரம் மாவட்டம் , வானூர் ஊராட்சி ஒன்றியம் , குன்னம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பதவி 

நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


(ந . க .எண் அ2/612 / 2015 ) 
No . VI( 2 )/ 72 ( a - 2 )/ 2016 . 

தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 206 , உட்பிரிவு ( 11 )- ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட 
ஆட்சித்தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி விழுப்புரம் மாவட்டம் , வானூர் ஊராட்சி ஒன்றியத்தைச் சார்ந்த 
குன்னம் ஊராட்சி மன்ற தலைவருடன் சேர்ந்து கூட்ட அறிவிப்பினை அனைத்து உறுப்பினர்களுக்கும் அனுப்பி ஒப்புதல் பெற 
தவறியமைக்கும் , தீர்மானப் பதிவேட்டில் போதிய அளவில் உறுப்பினர்களிடம் கையொப்பம் பெற தவறியமைக்கும் , படிவம் 
17ன்படி தெரு விளக்கு , கைப்பம்பு மற்றும் விசைப்பம்பு பராமரிப்பிற்கான பொருட்களின் தேவையை கணக்கீடு செய்து 
பொருட்கள் வாங்காமலும் பதிவேடு 18 முழுமையாக பராமரிக்காமலும் , அரசு ஒப்பந்த விதிமுறைகளை பின்பற்றாமலும் , 
தொழில்நுட்ப அலுவலர்களின் பரிந்துரை இல்லாமலும் ஊராட்சி நிதியிலிருந்து விதிமுறைகளுக்கு புறம்பாக காசோலைகளில் 
கூட்டு கையொப்பமிட்டு தொகை ரூ . 14 ,43,659/ - எடுத்தமைக்காக குன்னம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் 
திரு . எஸ் . கணேசமூர்த்தி என்பவரை குன்னம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பதவியிலிருந்து பதவி நீக்கம் செய்து 
அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

இந்த அறிவிக்கை தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 262(1) - ன்படி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் 
நாள் முதல் நடைமுறைக்கு வருகிறது . 


விழுப்புரம் , 
2016 மே 30 . 


எம் . லக்ஷ்மி , 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் 
மாவட்ட ஆட்சித்தலைவர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


